APRIL/MAY 2028 


DOTA44B — இளங்கோவடிகள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ - (10x2= 20 மதிப்பெண்கள்‌) 

ஓரிரு வரிகளில்‌ விடை தருக. 

இளங்கோவடிகள்‌ அரசரா? 

சிலம்பு எழுதப்பட்ட காலச்சூழல்‌ யாது? 

இரட்டைக்‌ காப்பியம்‌ - விளக்குக. 

வரலாற்றுக்‌ காப்பியம்‌ பற்றி எழுதுக. 

கோவலன்‌ கதை யாது? 

நாடகக்‌ காப்பியம்‌ என்பது யாது? 

இளங்கோவடிகள்‌ அரசியல்‌ அறிஞரா? 

சிலம்பு வலியுறுத்தும்‌ மூன்று கோட்பாடுகள்‌ யாவை? 

காதைகள்‌ அமைப்பு பற்றி எழுதுக. 


மதுரைக்‌ காண்டம்‌ - குறிப்பு தருக- 
318: 


EL: 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ — (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
(அ) சிலம்பு வலியுறுத்தும்‌ சமயக்‌ கோட்பாடு யாது? 
(அல்லது) 
(ஆ) காப்பிய வகைகளை எழுதுக. 
(அ) கோவலன்‌ கண்ணகி நாடகம்‌ பற்றிக்‌ குறிப்பிடுக. 
(அல்லது) 
(ஆ) பிறமொழிக்‌ காப்பியங்களுடன்‌ ஒப்பிடுக. 
(அ) நாட்டுப்புறக்‌ களங்கள்‌ - குறிப்பு தருக. 
(அல்லது) 


(ஆ) பிறநாடுகளில்‌ கண்ணகி கதை பெறுமிடம்‌ பற்றி 
எழுதுக. 


(அ) இளங்கோவடிகள்‌ பயன்படுத்தும்‌ ஏதேனும்‌ ஓர்‌ 
உத்தி குறித்து எழுதுக. 


(அல்லது) 


(ஆ) சிலம்பு காப்பியக்‌ கண்ணோட்டம்‌ எத்தகையது? 
(௮) சிலப்பதிகாரக்‌ காப்பிய அமைப்பு எத்தகையது ? 
(அல்லது) 


(ஆ) இளங்கோவடிகள்‌ சமயம்‌ பற்றி எழுதுக. 


2 8133 


பகுதி இ ௬ (3% 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


ஏதேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விரிவான. விடை தருக. 


16. 


19: 


18. 


19. 


20. 


சிலப்பதிகாரத்தில்‌ இடம்பெறும்‌ 


்‌ அகச்சான்றுகள்‌ 
புறச்சான்றுகளை விளக்குக. 


சிலப்பதிகாரத்தைக்‌ குடிமக்கள்‌ 


காப்பியம்‌ என்று 
வழங்கக்‌ காரணங்களை ஆராய்க. 3} 


கதையில்‌ நாட்டுப்புற மாந்தர்கள்‌ இடம்பெறுமாற்றை 
ஆராய்க. 


“இளங்கோவடிகள்‌ சாதிசமயப்‌ பாகுபாடு அற்றவர்‌” 
என்ற கூற்றை நிறுவுக. 


சிலப்பதிகாரத்தை நீவிர்‌ திறனாய்வு செய்து ஆராய்க. 


3 3133 


